திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமபுர ஆதி 
24-வது மகாசந்திதானம்‌. 


ஸீ-ல-ஸ்ரீ சண்முகதேசிக ஞானசம்பந்த பரமாசாரிய சுவாமிகள்‌ 





உ்‌ 


இிருச்சிற்றக்பலம்‌ 


புள்ளிருக்குவேளூர்த்‌ தலவரலாறு 
416 


இஃது 
இவ்வாலய பரம்பரைத்‌ தருமகர்த்தா: 
திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமபுர ஆதீன: 
24-வது மகா சர்கிதானம்‌ 
ஸ்ரீ-ல-ஸ்ரீ சண்முகதேசிக ஞானசம்பந்த 
பரமாசாரிய சுவாமிகளின்‌ 
இருவுள்ள த்தின்படி 
வைத்தீஸ்வரன்்‌கோயில்‌ (வேளூர்‌) 
ஸ்ரீ வைத்தியநாத: சுவாமி தேவஸ்தானத்தில்‌ 
வெளியிடப்பெற்றது. 


1948 [விலை அணா 2- 


பொருளடக்கம்‌ 


தலஞும்‌ இருப்பிடமும்‌ 
தலப்‌ பெயர்கள்‌ 
கோயிலமைப்பு 

மூர்த்திகள்‌ 

தலப்பெருமை 

தீர்த்தங்கள்‌ 

தலவிருட்சம்‌ 
வழிபட்டோர்கள்‌ 

௬ற்றுக்‌ கோவில்கள்‌ 
மண்டபங்கள்‌ 

இற்பங்கள்‌ 

கித்திய பூஜைகளும்‌, திருவிழாக்களும்‌ 
சொத்துக்கள்‌ 

திருப்பணி 

சமயப்பணி 

நிர்வாகம்‌ 

கல்வெட்டுக்கள்‌ 
புராணங்களும்‌, பாடல்களும்‌ 


22 


1 
15 
16 
14 


33 
91 
த 


உ 
திருச்சிற்றம்பலம்‌ 


புள்ளிருக்குவேளூர்த்‌ தலவரலாறு 


1. தலமும்‌ இருப்பிடமும்‌ 


தன்னடைக்தார்க்கு இன்பங்கள்‌ தருவானாகிய 
இறைவன்‌ இதீராகோய்‌ தீர்த்தருளும்‌ பொருட்டு 
மக்திரமும்‌ தந்திரமும்‌ மருக்துமா௫, ஸ்ரீ வைத்திய 
காதர்‌ என்னும்‌ திருப்பெயருடன்‌ திருமேனி தாங்க 
எழுக்தருளியிருக்கும்‌ தலம்‌ திருப்புள்ளிருக்கு 
வேளூர்‌ என்பதாகும்‌. ௮து சோணாட்டில்‌ தஞ்சை 
ஜில்லா சீகாழி தாலூகாவில்‌ காவிரியின்‌. வடபால்‌ 
உள்ளது. தென்னிந்திய இருப்புப்பாதையில்‌ 
வைதீசுவரன்கோயில்‌. என்னும்‌ பெயருடன்‌ ஒரு 
புகைவண்டி கிலையமாகவும்‌ அமைந்துள்ளது. தல 
யாத்திரை செய்வோர்‌ தங்குவதற்கு வசதியாகப்‌ 
பல. சத்திரங்களும்‌, மடங்களும்‌ இருக்கன்‌. றன. 


2. தலப்பெயர்கள்‌ 


புள்‌ (ஜடாயு), இருக்கு (இருக்குவேதம்‌), வேள்‌ 
(முருகன்‌), ஊர்‌ (சூரியன்‌) என்ற கான்கும்‌ பூசித்‌ 
கமையால்‌ புள்ளிருக்கு வேஷர்‌ எனவும்‌, சடாயு 
பூசித்‌ தமையால்‌ சடாயுபுரி எனவும்‌, வேதம்‌ பூசித்‌ 


2 


தமையால்‌ வேதபுரி எனவும்‌, கக்தன்‌ பூசித்தமை 
யால்‌ கந்தபுரி எனவும்‌, சூரியன்‌ பூசித்தமையால்‌ 
யரிதிபுரி எனவும்‌, அங்காரகன்‌ பூசித்தமையால்‌ 
அங்காரகபுரம்‌ எனவும்‌, அம்பிகை பூசித்தமையால்‌ 
அம்பிகாபூுரம்‌ எனவும்‌. பல பெயர்கள்‌ உள்ளன. 
இவையன்‌ ஜி வினைதீர்த்தான்‌ கோயில்‌, தையனாயஇ 
கோயில்‌, வைத்தீசுவரன்கோயில்‌ முதலானபற்பல 
பெயர்களும்‌ இத்தலத்திற்கு வழங்கப்படுகின்‌ றன. 


8. கோயிலமைப்பு 


ஆலயம்‌ ககரின்‌ நடுவே காற்புறமும்‌ உயர்ந்த 
சற்று மதில்களால்‌ சூழப்பட்டு மிக அழகாக 
விளங்குகிறது. இழ்ப்புறமும்‌ மேற்புறமும்‌ மூன்‌ 
பக்கம்‌ இராஜகோபுரமும்‌ பின்பக்கம்‌ கட்டகோபுர 
மூம்‌ விளங்குகின்றன. தெற்கும்‌ வடக்கும்‌ சாதர 
ரண வாயில்கள்‌ இருக்கின்றன. ஆலயத்திற்குள்‌ 
இரண்டு பெரிய சுற்றுலைகளும்‌, மதிலின்‌ வெளிப்‌ 
புறம்‌ மடவிளாகமும்‌ அமைத்திருக்கின்‌ றன. 
அம்மையாரையும்‌ இறைவனையும்‌ வலம்‌ வருதற்குத்‌ 
தனித்தனி சுற்றாலைக ளிருக்கின்‌ றன. ஸ்ரீ வைத்திய 
தாதர்‌ சந்நிதானம்‌ மேற்கு கோக்கயும்‌, தைய 
யை அம்மையாரின்‌ சக்கிதானம்‌ தெற்கு கோக்க 
யும்‌ உள்ளன. 


ஆலயத்தின்‌ &ீநீத்திசையில்‌ வைரவக்கடவுளும்‌, 
மேற்றிசையில்‌ வீரபத்திரக்கடவுளும்‌, தென்றிசை 


॥ில்‌ -கற்பகவிகாயகரும்‌, 'வடதிசையில்‌ காளியும்‌ 
அமர்ந்து. காவல்‌ புரிகின்றனர்‌. இதனை, 
“தெற்கிற்‌ கணேசன்‌ இகழ்மேற்கிற்‌.பைரவனாக்‌ 
தொக்க வடக்கிற்‌ ரொடர் காளி--மிக்கடுழக்‌ 
குள்ளிருக்கும்‌ வீரனையும்‌ முற்றுப்‌ பணிஈ துய்ந்தோம்‌ 
புள்ளிருக்கு வேளூரிற்‌ போய்‌” 
என்னும்‌ தனிப்பாடற்‌ செய்யுளான்‌ உணரலாகும்‌. 


மேலக்‌ கோபுரவாயில்‌ வழியாக ஆலயத்தினுட்‌ 
சென்றால்‌ வெள்ளியாலும்‌ தங்கத்தாலும்‌ இரு 
துவஜஸ்தம்பங்கள்‌ உள்ளன. மேற்கு வெளிப்‌ 
பிராகாரத்தின்‌. இழ்புறம்‌ குமரகுருபரர்‌: என 
வேர்ப்‌ புராண ஆரியரால்‌ போற்றப்பெற்ற 
ஆுமுககுமாரர்‌.. கர்ப்பக்இரகம்‌ அமைந்துள து. 
தென்புறம்‌ க.ற்போது சந்தனக்குழம்பு மண்டபம்‌ 
என வழங்கும்‌ ஆஸ்தான (அலங்கார) மண்டபம்‌ 
அமைக்துளது. வடக்கு கிழக்குப்‌ பரிராகாரங்க 
ஸில்‌ திருமாளிகைப்பத்தி மண்டபங்கள்‌ அமைக்‌ 
துள்ளன. வடக்குப்பிராகாரத்தில்‌ சுவாமி கோயிலை 
ஒட்டி ஆவுடையம்மன்‌ என்னும்‌ பத்ரகாளியம்மன்‌ 
கோயில்‌ உளது. இழக்குக்‌ இருமாளிகைப்‌ பத்தி 
யல்‌, காரியாலயம்‌ உளது. இப்பி.ராகாரத்தில்‌ ஸ்ரீ 
செல்வமுத்துக்குமாரர்‌ சந்திதிக்கு ஒரு சிறுகட்டைக்‌ 
கோபுரம்‌ ௮அமைந்துளது. இக்கட்டைக்‌ கோபுரத்‌ 
தின்‌ தென்புறம்‌ ஜுரஹரேசுவரர்‌, நவக்ரக 
மண்டலம்‌,  இழக்கு முகமாக தண்டாயுதபாணி, 
தெற்கு முகமாக அங்காரகன்‌ ஆ ்லனமை 
(மூலவர்‌) எழுக்தருளி உள்ளன. 


4 


கீழைப்‌ பிராகாரத்தின்‌ £8ழ்பால்‌ தலவிருக்ஷம்‌, 
வேம்பு இருக்கும்‌ வேம்படிமால்‌ உளது. இது தான்‌ 
ஆதிவைத்தியகாதபுரி என வழங்கப்பெறுவது. 
அதற்குச்‌ செல்லும்‌ கட்டைக்‌ கோபுரத்தை ஒட்டி. 
ஆதிபுராணேசுவரர்‌, வீரபத்திரர்‌ திருவுருவங்கள்‌ 
உள்ளன. மடைப்பள்ளியில்‌ மேற்கு முகமாக 
அன்னபூரணி அம்மன்‌ திருவுருவம்‌ அமைக்‌ 
துளது. தெற்குப்‌ பிராகாரத்திற்குத்‌ தெற்கில்‌ 
அம்மன்‌ சந்நிதியில்‌ இத்தாமிர்த தீர்த்தம்‌ இருக்கி றது. 
அத்தீர்க்தத்தில்‌ காற்புறமும்‌ அழகியதிருமாளிகைப்‌ 
பத்தி மண்டபங்கள்‌ அமைந்திருக்டகுின்‌ றன. 


சுவாமி சர்நிதியிலுள்ள கொடி மரங்களின்‌ வட 
பால்‌ முதலில்‌ பள்ளியறையும்‌, அதற்கடுத்து சுக்கிர 
லார அம்மன்‌ உத்ஸவரும்‌, அதற்கடுத்து ஸ்ரீ தைய 
னாயகியின்‌ கோயிலும்‌ அமையப்பெற்றிருக்கின்‌ 
ன. சுவாமி சந்கிதிக்குச்‌ செல்லும்‌ முதல்‌ வாயிற்‌ 
படியில்‌ .இருபுறமுள்ள குடவறைகளில்‌ வடக்இல்‌ 
அதிகாரகந்தி உத்ஸவரும்‌, தெற்கில்‌ சடாயு 
உத்ஸவரும்‌ எஏழுர்தருளி இருக்கின்றனர்‌. உட்‌ 
பிராகாரத்தில்‌ சுவாமி சக்நிதிக்கு மேற்புறம்‌ ஸ்ரீ 
செல்வ முத்துக்குமாரசுவாமி : உத்ஸவர்‌ வள்ளி 
தெய்வயானையோடும்‌ எழுந்தருளி யிருக்கஇன்றுர்‌. 
அடுத்தாற்போல்‌ சஜலக்ஷ்மியும்‌ அஷ்டலக்ஷ்மியும்‌ 
உள்ளனர்‌. வடக்குப்பிராகாரத்தில்‌ ஸ்ரீம்‌ உடராஜ 
மூர்த்தி ஸ்ரீசிவகாமி : ௮ம்மையோடு எழுக்தருளி 
இருக்கின்றார்‌. இப்பிராகாரத்தில்‌ சுவாமி கர்ப்பக்‌ 


5 


கிரகத்தில்‌ வடக்கு முகமாக எழுந்தருளியுள்ள 
. அர்ச்கை மடமை மிக்கவர்‌. மைக்‌ திருமாளிகைப்‌ 
பத்தியில்‌ சூரியன்‌, அங்காரகன்‌ நீங்கலாக நவக்‌ 
இரகங்கள்‌ அமைந்துள்ளன. தெற்குப்‌ பிராகாரத்‌ 
தில்‌ அறுபத்து. மூவர்‌ மூலவர்களும்‌, சப்த 
கன்னிகைகளும்‌ அமைந்துள்ளனர்‌. இவையன்‌ நி 
சடராய குண்டம்‌!"என்ற ஒன்னும்‌ (இராமர்‌ சடாயு 
வைத்‌ தகனம்செய்க இடம்‌) உளது. அக்குண்டத்‌ 
தின்‌ மேல்‌ இராம இலக்குவர்கள்‌, விஸ்வாமித்திரர்‌, 
வ௫ிட்டர்‌, சடாயு முதலிய திரு உருவங்களும்‌ 
உள்ளன. சட்டைகாதர்‌ (௬தை) கட்டுமலையின்‌ 
மேல்‌ தென்முகமாக உளது. அடியில்‌ தென்முகக்‌ 
கடவுளும்‌, மேற்புறம்‌ சட்டைகாதர்‌ மூலவரும்‌; இழ்‌ 
புறம்‌ சண்டிகேசுவரர்‌ திருவுருவமும்‌ ,அமைந்துள ௮. 
சடாயு குண்டத்திற்கு அடுத்தாற்‌ போல்‌ உள்ள 
வாயிலைக்‌  தாண்டிச்சென்றதும்‌ எதிரில்‌ இழக்கு 
மூகமாக சேரமாஸ்கந்தர்‌ (காயகர்‌) சக்கிதியுளத. 
தென்புறம்‌ இங்காரவேலவர்‌, ஜயனார்‌, பிடாரி, 
மாரியம்மன்‌, திரெளபதையம்மன்‌, கங்காளர்‌, கங்கா 
விசர்ஜனர்‌, (பிுஷாடனர்‌, : பிரதோஷ நாயகர்‌, 
தால்வர்‌, சண்டீசர்‌, அங்காரகன்‌ முதலிய உத்ஸவ 
மூர்த்திகள்‌ வைக்கப்பெற்றிருக்கின்‌ றன. 


&. மூர்த்திகள்‌ 


இத்தலத்தில்‌ எழுக்தருளியிருக்கும்‌: இறைவர்‌ 
திருகாமம்‌ ஸ்ரீ வைத்தியநாதர்‌. அம்மையார்‌ இரு 


6 


நாமம்‌ ஸ்ரீதையநாயக. முருகப்பெருமான்‌ திரு 
நாமம்‌ ஸ்ரீசெல்வமுத்துக்குமாரர்‌. இப்பெருமானே, 
“ஏவ்வாறு துதிப்பேன்‌?” என்று மயங்கிய அருட்‌ 
புலவராம்‌ குமரகுருபரஅடிகளுக்கு *பொன்பூத்த 
குடுமி” என அடி.யெடுத்துக்‌ கொடுத்துப்‌ பாடும்படி. 
௮ருள்‌ செய்தார்‌. மேலும்‌. இத்தலத்தில்‌ நவக்‌ 
இரகங்கள்‌ வரிசையாக அமையப்‌ பெற்றிருக்‌ 
இன்றன.  கோள்வலியற்ற இடங்களிலேதான்‌ 
இவ்விகம்‌ ஈவக்கோள்களும்‌ ஒரே வரிசையில்‌ 
அ௮மைக்கப்பெறுவது. ' இங்கு அங்காரகனுக்குப்‌ 
பெருமை அதிகம்‌. இது அங்காரக க்ஷேத்திரம்‌. 


9. தலப்பெருமை 


முத்துக்குமாரசுவாமி சூரன்‌: மார்பைப்‌ பிளக்க 
வேல்‌ வாங்கியதும்‌, தன்னிடத்து வ௫க்கும்‌: உயிர்‌ 
கள்‌ இயமலோகம்‌ அடையப்‌ பெருததும்‌, 
டிடிச்த பேய்கள்‌ ஓடப்பெறுவதும்‌, இறை 
வன்‌. தாலாயிரத்து சானாற்று காற்பத்தெட்டு 
வியாதிகளையும்‌ தீர்க்கத்‌ திருவுளங்கொண்டு தைய 
னாயஏயம்மையார்‌ தைலபாத்திரமும்‌, சஞ்‌சவியும்‌, 
வில்வமரத்து௮டி.மண்ணும்‌ எடுத்துக்கொண்டு தம்‌ 
முன்வர வந்து வைத்தியராக அருள்‌ செய்‌ 
இருக்கப்பெற்றதும்‌, அ௮றுசுவையோடுகூடிய உண 
வை அடியார்களுக்கு உண்பித்து மாகேசுரபூசை 
செய்யப்பெறுவதும்‌, பிறக்தாலும்‌ இறக்தாலும்‌ 
போகமோட்சங்களைக்‌ கொடுப்பதுமாகிய பெரு 
மையினையுடையது இத்தலம்‌. ச 


1 


நேத்திரப்பிடிசந்தனம்‌:- ஸரீ செல்வமுத்துக்‌ 
குமாரருக்கு அர்த்தயாமபூஜையில்‌ சாத்தப்படுவ.து. 
அணிபவர்களுக்கு வேண்டிய பயன்களைக்‌ கொடுக்க 
வல்ல. 


சடாயுகுண்டம்‌:- சடாயுவின்‌ வேண்டுகோட்‌ 
படி. இராமபிரான்‌ இத்தலத்தில்‌ (விபூதி குண்டத்‌ 
தில்‌) சிதையடுக்குச்‌ சடாயுவின்‌. உடலைவைத்துத்‌ 
தகனஞ்‌ செய்ததனால்‌ .இப்பெயர்பெற்றது. இவ 
புராணத்தைப்‌ பராமுகமாகக்‌ கேட்டதினால்‌ வீர 
சேனனென்னும்‌ அரசனுக்கு ஏற்படவேண்டி௰ 
கயரோககோய்‌ அவனைப்பற்றாது அவன்‌ புதல்வ 
னாகிய இத்திரசேனனைப்பற்ற, அவ்வரசன்‌ குரு 
வாணைப்படி. இத்தலத்துவக்து நீராடி. இறைவழி 
பாடியற்£ர இக்குண்டத்திற்கு அதிரசம்‌, வடை 
முதலியன கிவேதித்து, வேதிகையும்‌ பொன்னால்‌ 
செய்து முடித்து, குண்டத்திலுள்ள நீற்றை 
எடுத்துத்‌ தானும்‌ ௮ணிக்து தன்புதல்வனுக்கும்‌ 
அணிவிக்கப்‌ புதல்வனும்‌ நோய்‌ நீங்கப்பெற்றான்‌. 
இன்றும்‌ அ௮க்குண்டத்திலுள்ள நீற்றினை இட்டுக்‌ 
கொண்டு பலரும்‌ பலவிதமான பிணிகளும்‌: நீங்கம்‌ 
பெறுஇருர்கள்‌. 


திருச்சாந்துண்டை:- இது வைத்தியநாத 
ரிடத்தில்‌ நோய்நீக்கம்பெறுவான்‌ வேண்டிப்பெறும்‌ 
மாத்திரை. இதனைச்‌ செய்து உண்ண விரும்புவோர்‌ 
சுக்ல பக்கத்தில்‌ ஈஉன்னாழிகையில்‌ அங்கசக்தான்‌ 
இர்த்தத்தில்‌ நீராடி,  ஈகடுவிலுள்ள மிருத்திசையை 


8 


எடுத்து, புதுப்பாத்திரத்தில்‌ வைத்துக்கொண்டு 
ஆலயத்திற்கு வந்து, விபூதிகுண்டத்திலுள்ள விபூதி 

யையும்‌ இத்தாமிர்ததீர்தீத தீரும்‌ ௮கனுடன்‌ கலத்து 
பஞ்சாக்கரம்‌ செபித்துக்கொண்டே, பிசைந்து, 
முத்துக்குமார்‌ இருமுன்புள்ள குழியம்மியிலிட்டு 
அரைத்து, கடுகளவாக உருண்டைகள்செய்து, 
அம்மையார்‌  இருவடியில்வைத்து அருச்சித்த 
பின்னர்‌, முறைப்படி 'இறைவழிபாடியற்றி 
உருண்டையை இத்தாமிர்த தீத்தக்தோடு கிபமமாக 
கலச்து உண்ணல்‌ வேண்டும்‌. அவ்வாறு உண்ப 
வர்கள்‌ தீராதவினைகளெல்லாம்‌ . தீர்த்து முத்தி 
மின்பதிதகை யடைவர்‌. 

விண்மருக்‌ துஇக்கும்‌ மண்மருக்‌ தருக்தியும்‌'” 

வினை இர்த்த பெருமான்‌ பக்கல்‌ மண்ணுண்டு”” 

*வர்தவக்க பேர்களுக்கு மண்‌ மருக்‌ தஸிக்கி தீர்‌” 

*ஓருண்டை மண்ணை யுண்டால்‌ ஐயிரண்டு 

பிறப்பு மவர்க்கொழிக்கலாமே”” 


“வாயிலே மண்போட்டு வாங்குவரார்காண்‌ அம்மானை”? 


என்பன இவ்ஷூர்க்கலம்பகச்‌ செய்யுட்‌ பகுதிகள்‌. 


6. தீர்த்தங்கள்‌ 
இத்தலத்தில்‌ பதினெட்டு தீர்த்தங்கள்‌ உள்ளன. 


1, சித்தாமிர்த. இர்த்தம்‌-. இதுலே எல்லாத்‌ 
தர்ததங்களிலும்‌ முதன்மையானஅ. அம்மையார்‌ 


9 


சந்நிதானத்தில்‌ இருக்கின்றது. கிருதயுகத்தில்‌ 
காமதேனு இத்தலத்துவந்து தனது முலைக்குடப்‌ 
பாலால்‌ இறைவரது திருமுடியில்‌ அபிஷே.கிக்க 
அப்பால்பெருஇக்‌ கலக்தமையால்‌ கோக்ஷீரதீர்த்தம்‌ 
என்றும்‌, திரேதாயுகத்தில்‌ சிவனடியாரொரு 
வருக்குக்‌ கருப்பஞ்சாறுபோல இணித்ததால்‌ இக்ஷு 
சாரதீர்த்தம்‌ என்றும்‌, துவாபரயுகத்தில்‌ சடாயு பல 
காரல்‌ மூழ்கி வழிபட்டமையால்‌ சடாயு தீர்த்தம்‌ என்‌ 
ம்‌ பெயர்‌ வழங்கப்பட்டன. இக்கலியுகத்தில்‌ 
இத்தர்கணம்‌ இறைவர்‌ திருமுடியில்‌ தேவரமிர்தத்‌ 
தால்‌ அபிஷேடுத்தபோது அவ்வமிர்தகம்‌ இதிற்‌ 
கலந்தமையால்‌ இத்தாமிர்த தீர்த்தம்‌ என்‌று பெயர்‌ 
வழங்கப்படுகிறது. சுந்தரனென்னும்‌ அத்தண 
ஜனொருவனுக்கு ஏற்பட்ட வெண்குட்டமும்‌, அவ 
காரசனது செங்குட்டமும்‌ நீக்கெது. பிராயச்த்‌ 
தத்தாலும்‌ தீராத சிவத்துரோகம்‌ செய்த தக்க 
னுக்கு| உடலும்‌ தலையும்‌ ஒன்று சேரும்படிச்‌ செய்‌ 
த்தி. 


சாஈரணகத்தர்‌ என்னும்‌ முனிவர்‌ இதில்‌ 
கீராடி., க்‌ தியானம்‌ செய்யுங்கால்‌ பாம்பால்‌ 
துரத்தப்பட்ட தவள ஒன்று அவர்மீது பாய்ந்து 
அவரது. தியானத்தைக்‌ கலைத்தது. முனிவர்‌ 
கோபித்து “இத்தீர்த்தத்தில்‌ எக்காலமும்‌ தவளை 
களும்‌ பாம்புகளும்‌ இல்லாது ஒழியக்கடவது'' என்று 
சாபமிட்டார்‌. இன்றளவும்‌ தவ& முதலியன 
இல்லாமல்‌ இருப்பது காணத்தக்கது. இத்தீர்த்‌ 


10 


கத்தின்‌ மகிமையைப்‌ பற்றி வற்றச்‌ சித்தா 
மிர்தத்கடத்‌ இர்த்தக்‌ துறைக்குறும்‌ இவலை 
யொன்றே யமையும்‌'' எனக்‌ குமரகுருபரரும்‌ 
அருளியிருத்தல்‌ காண்க, 


மேலும்‌ இதன்சுற்றில்‌ கிழக்குமுதலாக எட்டுத்‌ 
திக்குகளிலும்‌ இக்திர தீர்த்தம்‌, பத்தி தீர்த்தம்‌, 
“சர்வ இர்த்தம்‌, முத்தி இரத்தம்‌, பினாக தீர்த்தம்‌, 
மங்கள தீர்த்தம்‌, ஞான தீர்த்தம்‌, துர்வாச தீர்த்தம்‌ 
என்ற எட்டு தீர்த்தங்கள்‌ விளங்குகின்றன. இவ்‌ 
வெட்டும்‌ தன்னிடத்து மூழ்குவோர்க்கு முறையே 
அட்டஇத்திகளையும்‌ கொடுக்க வல்லன. இவ்வெட்‌ 
டிலும்‌ அட்டவசுக்களும்‌, எட்டு . முணிவர்களும்‌ 
கீராடிப்‌ பல பேறுகளும்‌ பெற்றிருக்கின்‌ றனர்‌. 
இவைகள்‌ ஒவ்வொன்றுக்கும்‌ அதிதெய்வங்களும்‌, 
காவற்‌ டைவுள்களும்‌, விருட்சங்களும்‌ தணித்தணியே 
தலபுராணத்தில்‌ விரிவாகக்‌ கூறப்பட்டிருக்‌ 
இன்றன. 


2. கோதண்ட தீர்த்தம்‌: தென்மேற்கு மூலை 
யில்‌ இருக்கறது. இதற்கு அதிதெய்வம்‌ இராமர்‌. 
காவற்கடவுள்‌ இலக்குவர்‌. விருக்ஷம்‌ வண்ணி. 
அலன்‌ என்னும்‌ இத்தன்‌ . இதன்‌ கரையில்‌ 
வூத்து வக்தமையால்‌ இித்ததீர்த்த மென்று 
முன்னர்ப்‌ பெயர்பெற்று விளக்கியது. மேற்கூறிய 
அலன்‌ செய்த பாபத்தால்‌ உண்டான. குமர 
கண்டவலி என்னும்‌ கோமயை நீக்கியதும்‌ இத 


1." 


8 


தீர்த்தமேயாம்‌. இராமபிரான்‌ சதாபிராட்டியா 
சோடும்‌, கம்பி இலக்குவரோடும்‌ வனவாஎ௪ஞ்‌ 
செய்யுங்கால்‌ இத்தலத்தை யடைந்து இதில்‌ நீராடி . 
இறைவனை வழிபட்டுக்‌ தன்குலத்துப்‌ பிதிரர்களுக்‌ 
கும்‌, இராவணனால்‌ சி.றகரியப்பட்டு இறக்த சடாயு 
வுக்கும்‌ தருப்பணம்‌ செய்தமையால்‌ இராமதீர்த்தம்‌ 
எனப்‌ பின்னர்‌ பெயர்‌ பெற்றது. பங்குனி உத்தரத்‌ 
தில்‌ ஸ்ரீமந்‌ கடராஜப்பெருமான்‌ இதில்‌ தீர்த்தங்‌ 
கொடுத்தருளுவர்‌. பிரார்த்தனைக்காக முடி. எடுக்க 
வருபவர்கள்‌ முடி, எடுத்தவுடன்‌ இதில்‌ நீராடி. 
அதன்‌ பின்னரே இத்தாமிர்த தீர்த்தத்திற்குச்‌ 
செல்வார்கள்‌. 


8. கெளதமதீர்த்தம்‌:- இது இராமதீர்த்தத்‌. 
திற்கு அருகில்‌ தென்௫ூழ்த்‌ திசையில்‌ விளங்கு 
இறத. : இதற்கு அதிதெய்வம்‌ வாயுபகவான்‌. 
காவற்கடவுள்‌ சந்திரன்‌. விருட்சம்‌ மாமரம்‌. 
கெளதமரால்‌ உண்டாக்கப்பட்டது. 


4. வில்வதீர்த்தம்‌:- ஆலயத்திற்கு வடக்கே 
விளங்குகிறது. இதற்கு அதிதெய்வம்‌ இக்திரன்‌, 
காவற்கடவுள்‌ தண்டபாணி. விருட்சம்‌ வில்வமரம்‌. 
வில்வமரங்களால்‌ சூழப்பெற்றமையால்‌ இப்பெயர்‌ 
பெற்றது. இதனை உண்டாக்கனோர்‌ விசுவதேவர்‌ 
கள்‌. 


5. மூணிவர்தீர்த்தம்‌:- “கழவீதிக்குக்‌ கிழக்கே 
யுள்ளது. அதிதெய்வம்‌ சச்திரசேகரர்‌, காவற்‌ 


12 


கடவுள்‌ கருடன்‌. விருட்சம்‌ ஆலமரம்‌. காற்இயன்‌, 
காபன்‌ முதலிய முனிவர்கள்‌ எழுவரும்‌ நீராடித்‌ 
தவம்‌ செய்தமையால்‌ இப்பெயர்‌ பெற்றது. தக்க 
னின்‌ தலையை அறுத்த வீரபத்திரர்‌ இதில்‌ நீராடி 
தன்னைப்‌ பற்றித்‌ துன்புறுத்திய வீரகத்தியைப்‌ 
போக்கி இறைவரை வணங்கு தழைக்கோபுர வாயி 
லில்‌ துவாரபாலகராய்‌ விளங்குஇன்்‌ருர்‌. 


6. அங்கசதந்தானதீர்த்தம்‌:- இது வடகழ்த 
இசையி லுள்ளது. அதி கெய்வம்‌ வயித்தியகாதர்‌, 
காவற்கடவுள்‌ அ௮ஸ்திரதேவர்‌. விருட்சம்‌ விளா. 
காரரகனோடு போர்செய்து மூர்ச்சித்துக்‌ இடந்த 
தேவர்களைக்காக்க இறைவன்‌ தன்‌ சூலத்தால்‌ 
தீர்த்தமுண்டாக்கத்‌ தேவர்களது சிதைந்த 
அங்கத்தை அத்திர்தீத நீரில்‌ கனத்துப்‌ பொருக்தச்‌ 
செய்தமையால்‌ இப்பெயர்‌ பெற்றது. சவதன்மன்‌ 
என்னும்‌ பிராமணன்‌ தான்‌ செய்துவந்த கொடிய 
பாவங்களால்‌ பிரமராக்ஷசாய்ப்‌ பிறந்து. இத்தீர்த்த 
நீர்‌ பட்டமாத்திரையே முன்னைய வடிவுபெற்றான்‌. 


மற்றையன:-- ஆதிகரவிரி தீர்த்தம்‌, கபில 
தீர்த்தம்‌, சூரிய இர்த்தம்‌, சூல தீர்த்தம்‌, சேட 
தீர்த்தம்‌, சோம தீர்த்தம்‌, தக்க தீர்த்தம்‌, பராசர 
இர்த்தம்‌, பிரம தீர்த்தம்‌, மிருகசஞ்சவன தீர்த்தம்‌, 
வித்தியாகர தீர்த்தம்‌ என்பனவைகளாரம்‌. இத்தீர்த 
தங்களில்‌ மூழ்கும்‌ முறையும்‌, காளும்‌, அதனால்‌ 
உண்டாகும்‌. பலனும்‌ தலபுராணத்திற்‌ கண்டு 
கொள்க. 


18 
1. தலலிருட்சம்‌ 

இத்தலம்‌ கஇரேதாயுகத்தில்‌ கதம்பவனம்‌ என்‌ 
அம்‌, திரேதாயுகத்தில்‌ வில்வவனம்‌ என்றும்‌, 
துவாபரயுகத்தில்‌ வகூளவனம்‌ என்றும்‌, கலி 
யுகத்தில்‌ நிம்பவனம்‌ என்றும்‌ பெயர்பெற்று 
விளங்குவதாகவும்‌, முதல்‌ யுகத்திலுள்ள கடம்ப 
விருட்சமே மற்றைய மூன்று யுகத்திலும்‌ முறையே 
வில்வம்‌ முதலிய விருட்சங்களாகத்‌ இரிக்தன என்‌ 
௮ம்‌ புராணங்‌ கூறுஇன்றது. இப்பொழுது: 
வேம்பு தலவிருட்சமாக: உள்ளது. இது இழக்‌ 
கோபுரவாயிலின்‌ உட்புறம்‌ இருக்கிறது. இதை 
மக்கள்‌ வேம்படிமால்‌ என வழங்குகின்ருர்கள்‌.. 
இதனடியில்‌ ஆதிவைத்திய்காதர்‌ எழுக்‌தருளியிருக்‌: 
இன்ரார்‌. 

8... வழிபட்டோர்கள்‌ 

சடாயு, வேகம்‌, முருகன்‌, ஆதித்தன்‌, அங்‌ 
காரகன்‌, பிரமன்‌, சதானக்தர்‌, இராமர்‌, கலைமகள்‌,. 
மகள்‌, அர்க்கை, சிவசன்மன்‌, துருவாசன்‌, 
பராசரர்‌ முதலியோர்‌ வழிபட்டுப்‌ பலபேறுகளைப்‌- 
பெற்றுள்ளார்கள்‌. 

39.  சுற்றுக்கோயில்கள்‌' 


இத்தலத்தின்‌ கான்கு தெருக்களிலும்‌ 'விகா 
யகர்‌ ஆலயங்கள்‌ பல இருப்பதோடு தெருக்களின்‌” 


14 


புறம்பே ஐயனார்‌, பிடாரி, மாரியம்மன்‌ முதலிய 
கிறு தெய்வங்களுக்கும்‌ ஆலயங்கள்‌ ஏற்பட்டுள்ளன , 
இவ்வாலயங்களெல்லாம்‌ ஸ்ரீ வைத்தியனாதசுவாமி 
ஆலய திர்வாகத்திற்குட்பட்டனவே. மருவத்தூரி 
.௮ள்ள ஆலயமும்‌ இத்தேவஸ்தான கிர்வாகத்துக்‌ 
குட்பட்டது. 


10. மண்டபங்கள்‌ 


ஆஸ்தானமண்டபம்‌, அலங்கார மண்டபம்‌, 
இத்திரமண்டபம்‌, வசந்தமண்டபம்‌, தீர்த்தவாரி 
மண்டபம்‌, களஞ்சியமண்டபம்‌ முதலிய பல மண்ட 
பங்கள்‌ இவ்வாலயத்திலுள்ளன. சுவரமிசச்கிதி 
கதட்டம்சுற்றி மண்டபமே தற்போது ஸ்ரீ சண்முக 
விலாசப்‌ பிரசாராசபா மண்டபம்‌ என வழங்கப்‌ 
படுகிறது. இம்மண்டபத்தில்கான்‌ சொற்பொழிவு 
கள்‌ கிகழ்த்தப்பெறுகறது. களஞ்சிய மண்டபத்‌ 
தில்‌ தேவஸ்தான காரரியாலயமும்‌, நால்கிலையமும்‌ 
ஏற்படுத்தப்‌ பட்டிருக்கின்றன. 


11. சிற்பங்கள்‌ 


பழய பல்லவர்கள்‌ காலத்‌.து வேலைப்பாடுகளும்‌ , 
மராட்டியர்‌ காலத்து வேலைப்பாடுகளும்‌ காணப்‌ 
படுகின்‌ றன. 


15 


12. நீத்திய பூஜைகளும்‌, திருலிழாக்களும்‌ 


காடோறும்‌ காமிக ஆகமவிதிப்படி ஆறுகால 
ுஜைகள்‌ கடைபெறுகின்றன. பிர்மோற்சவம்‌ 
பங்குனித்திங்களில்‌ நடைபெறும்‌. அதில்‌ ஐந்தாக 
திருகாளன்று ஸ்ரீ செல்வமுத்துக்குமாரசுவாமி ஸ்ரீ 
வைத்தியகாதரைப்‌ பூத்துச்‌ செண்டு பெறும்‌ 
காட்சி மிகச்‌. இறப்பானது. பிர்மோற்சவத்தில்‌ 
கங்காவிசர்ஜனருக்கும்‌ உத்சவமூண்டு. ஸ்ரீ செல்வ 
மூத்துகுமார சுவாமிக்கு தைத்திங்களில்‌ திருவிழா 
நடைபெறுஇிறது. கடைக௫ிச்செவ்வாயன்று தீர்த்த 
வாரி நிகழ்த்தப்படும்‌. செவ்வாய்க்‌ கழுமைகளிலும்‌ 
மக்கள்‌ கூட்டமாகவந்து இத்தாமிர்த தீர்த்தத்தில்‌ 
மூழ்கி சுவாமிதரிசனம்‌ செய்து போவார்கள்‌. 
உத்சவகாலங்களில்‌ . சுவாமி எழுந்தருளும்போது 
கயிலையில்‌ சோமாஸ்கந்தர்‌ எழுக்தருளியிருப்பதே 
போன்று நடுவில்‌ ஸ்ரீ செல்வமுத்துக்குமாரர்‌ எழுக 
தருஸிவர சுவாமி ஓர்புறமும்‌ அம்மையார்‌ மற்றொரு 
புறமும்‌ எழுக்தருளுவார்‌. 


திங்கள்தோறும்‌ வரும்‌ கார்த்திகைத்‌ திரு 
நாட்கள்‌, கந்தர்சஷ்டி போன்ற விசேட காட்களில்‌ 
தான்‌ செல்வமுத்துக்குமரருக்கு அபிடேகம்‌ உடை 
பெறும்‌. மற்றைய நாட்களில்‌ செல்வமழுத்துக்குமா 
ரரின்‌ ஆத்மார்த்த பூஜாமூர்த்தியான ஸ்ரீமுத்து 
லிங்கத்திற்க்குக்தான்‌ அபிடேகம்‌ நடைபெறும்‌. 
ஏனையதலங்கள்‌ போலாது, அர்த்தயாம பூசாகாலத்‌ 


16 


இல்‌ முதலில்‌ ரீ செல்வமுத்துக்‌ குமாரருக்கு 
வழிபாடு நடந்த பின்னரேதான்‌ சுவாமிக்கு உடை” 
பெறும்‌. இதற்குத்தான்‌ புழுகாப்பு என்றுபெயர்‌. 
இப்புழுகாப்பு தரிசனந்தான்‌ இத்‌ தலத்திற்குச்‌ 
சிறப்புமிக்கது. 


அங்காரக க்ஷேத்திரமானதால்‌ செவ்வாய்க்‌ 
கழமைதோறும்‌ மாலையில்‌ ஆட்டுக்கடொவாகனத்‌ 
இல்‌ அங்காரகன்‌ எழுக்தருளியாடிப்‌ பிராகாரத்தில்‌ 
வலம்‌ வருவார்‌. 


இவைகளன்‌ியும்‌ அம்மையாருக்கு ஆடிப்பூசம்‌ 
நவராத்திரி உற்சவங்களும்‌, பிறவும்‌ கடைபெற்று 
வருகின்‌ றன. 


13. சொத்துக்கள்‌ 


இத்தேவஸ்கானத்திற்கு கன்செயில்‌ சுமார்‌ 
6105-28 ஏக்கரும்‌, புன்செயில்‌ 1170-12 ஏக்கரும்‌ 
இருக்கின்றன. அன்றியும்‌ 30 வீடுகளும்‌, கடை 
களும்‌ இருக்கின்றன. யானை ஒன்னு இருக்கின்‌ 
றஅ. இத்தேவஸ்தானத்தில்‌ மூன்று திருத்தேர்‌ 
கள்‌ உள்ளன. வெள்ஸியில்‌ இரகம்‌, மஞ்சம்‌ 
(விமானம்‌), இடபங்கள்‌ மூன்று, இடும்ப வாகனம்‌, 
மயில்‌ வாகனம்‌, பல்லக்கு, சிலஎடுபிடிகள்‌ உள்ளன. 


திருவாபரணங்கள்‌: இருவாபரணங்கள்‌ 
சமரர்‌ ரூ. 1,60,150 மதிப்புள்ளவை இருக்கின்றன. 


11 


94-வது மகாசக்கிதானமாக ' எழுக்தருளியிருக்கும்‌ 
ஸ்ரீ-ல-ஸ்ரீ சண்முகதே௫ிக பரமாசாரிய சுவாமிகள்‌ 
அருளாட்சி ஏற்றபின்னர்‌ வள்ளியம்மைக்கு ௬மார்‌ 
ரூ. 5000 மதிப்புள்ள கல்லிழைத்த கிரீடம்‌ ஒன்றும்‌, 
ஆறுமுக குமாரருக்கு ரூ.1500 மதிப்புள்ள வெள்ளிக்‌ 
கவசம்‌ ஒன்றும்‌, ஸ்ரீ சோமாஸ்கந்தருக்குச்‌ சுமார்‌ 
ரூ. 2500 பொறுமானமூள்ள வெள்ளிப்பார்வைத்‌ 
தகடு ஒன்றும்‌, ஸ்ரீ செல்வமுத்துக்குமார சுவாமிக்‌ 
குச்‌ சந்தனக்குழம்பாகும்‌ வெள்ளி ஸ்தானவேதி 
ஒன்னும்‌ செய்துவைக்கப்பட்டன. வாலாம்பிகை 
யம்மையாருக்கு காற்பத்திமுககோணத்‌ தாடங்கம்‌ 
என்னும்‌ திருவாபரணம்‌ ஒன்றும்‌ இருக்கிறது. 
இ௫ ஒரு பழங்காலத்‌ திருவாபரணம்‌. 


14. திருப்பணி 


வினையற்ற கோயில்‌ விளக்கழகு? என்பது 
பழமொழி. இப்பழமொழிப்படி. இவ்வாலயத்தில்‌ 
விளக்குகள்‌ அதிகம்‌. அதோடு மின்சார விளக்கு 
கள்‌ பல ஆலயத்தின்‌ எல்லா இடங்களிலும்‌ 
போடப்பட்டிருக்கின்‌ றன. 


தற்போது தருமையாதீனத்தில்‌ அருட்செங்‌ 
கோல்‌ நடத்திவரும்‌ ஸ்ரீ-ல-்ரீ சண்முகதே௫க 
பரமாசாரிய சுவாமிகள்‌ அவர்களால்‌ 1999-ம்‌ 
ஆண்டில்‌ சுவாமி, அம்மன்‌, செல்வமுத்துக்குமாரர்‌, 


18 


அறுபத்து மூவர்களுக்கும்‌ மருக்துசாத்திக்‌ கும்பா 
பிஷே.கம்‌ நகடத்தப்பெற்றது. 


ஆதிீனகர்க்தரவர்கள்‌ சுவாமிசக்கிதி தட்டஞ்‌ 
சுற்றி மண்டபத்தைப்‌ பெருஞ்செலவில்‌ (சுமார்‌ 
ரூ. 12,000) செம்மைப்படுத்தி: இத்தலத்‌ தேவாரம்‌, 
பிள்ளைத்தமிழ்‌, தனிப்பாடல்‌, திருப்புகழ்‌ முதலிய 
வற்றை அழகாக எழுதச்‌ செய்திருக்கின்‌ றனர்‌. 
இது இப்பொழுது சண்முகவிலாசப்‌ பிரசரர௪பர 
மண்டபமாக விளங்குகிறது. அது, சமயப்பிரசகல்‌ 
கங்கள்‌ வைத்து நடத்துவதற்கும்‌, யாத்ரீகர்கள்‌ 
வந்து தங்குவதற்கும்‌ பெரும்‌ உதவியாக இருக்‌ 
றது. கோவிலுக்கே இது ஒரு அழகுதரும்‌ 
கிலையிலிருக்கிறது என்னலாம்‌. 


ரூ. 80,000க்கு மேற்பட்ட செலவில்‌ தெற்குக்‌ 
இருமதில்‌, மேலை இராஜகோபுரத்திற்குத்‌ தெற்குப்‌ 
பகுதியிலுள்ள மேலைத்‌ திருமதில்‌ இவைகளைப்‌ 
புதிதாக எடுத்திருக்கிறார்கள்‌. உயரம்‌ 23 அடி. 


யானை கட்டுமண்டபம்‌ ஒன்றும்‌ கட்டப்‌ 
பட்டது. கோவில்‌ உட்சுற்றிலும்‌ பல இடங்களில்‌ 
பெருங்கற்கள்போட்டுக்‌ தளவரிசை யிடப்பட்டிருக்‌ 
இறத. 


19 


ஸ்ரீமந்‌ ஈஉடராஜருக்கும்‌, அங்காரகனுக்கும்‌ மஞ்‌ 
சங்கள்‌ செய்து வைத்திருக்கின்றனர்‌. உற்சவ 
மூர்த்திகளுக்கெல்லாம்‌ பீடம்‌ அமைத்திருக்கன் ற 
னர்‌. அங்கு ஓர்‌ இரும்புக்கிராதி அடைப்பும்‌ போட்‌ ' 
டிருக்கன்றார்கள்‌. முடியிறக்கும்‌ கொட்டகை ஒன்னு 
தகரத்தால்‌ போட்டிருக்கின்றார்கள்‌. இராமதீர்த்தத்‌ 
தையும்‌, சீகாழி செல்லும்‌ சாலையில்‌ உள்ள 
நயினார்தோப்பு என்னுமிடத்திலுள்ள குளத்தை 
யும்‌ வெட்டிப்‌ படிக்கட்டுகளும்‌ அமைத்திருக்கின்‌ ற 
னர்‌. சந்தனக்குழம்பு மண்டபத்தையும்‌ செப்பஞ்‌ 
செய்திருக்கின்‌ றனர்‌. கில கடைகளையும்‌ கட்டி. 
விட்டிருக்கன்றனர்‌. கட்டளைமடம்‌ கட்டுவதற்கு 
அஸ்திவாரம்‌ போடப்பட்டி ருக்கிறது. 


1942-ல்‌ இத்தாமிர்த தீர்த்தத்தை நீரிறைத்து 
வண்டலள்ளித்‌ தூய்மை செய்து உடைந்த படிக்‌ 
கட்டுகளையும்‌ !'செப்பஞ்‌ செய்யப்‌ பெற்றிருக்கற.து. 
அம்மன்‌ சநங்கிதியிலுள்ள படிக்கட்டுகள்‌ சிறியதாக 
இருக்‌ ததைப்‌ பெரிய படிகளாகப்‌ போட்டுத்‌ திருப்‌ 
பணி செய்திருக்கின்றார்கள்‌. 1948ல்‌ விஷு ஆண்டு 
தைமீ” 6௨ நீராமி மண்டபம்‌ செப்பஞ்செய்யப்‌ 
பட்டுக்‌ கும்பாபிடேகமும்‌ உகடைபெற்றது. 


தற்காலம்‌ எழுக்தருளியிருக்கும்‌. மகாசக்கி 
தானம்‌ அவர்கள்‌ ஆட்சி ஏற்ற பின்னர்‌, கடன்‌ 


20 
ரூ. 50,500 தீர்ககப்பட்டதோடு மேற்கண்ட திருப்‌ 


பணிகளும்‌ செய்யப்பட்டன. 


1௦9. சமயப்பணி 


இங்கள்தோறும்‌ வரும்‌ கிருத்திகை நக்ஷத்திர 
காட்களிலும்‌, ஏனைய விழாகாட்களிலும்‌ ஆதீனச்‌ 
சைவப்‌ பிரசாரகர்களைக்‌ கொண்டும்‌, மற்றும்‌ பல 
அறிஞர்களைக்‌ கொண்டும்‌ சமயச்‌ சொற்பொழிவுகள்‌ 
செய்விக்கப்பெற௮ுகன்றன. கிரந்தரமாக நாடோ 
அம்‌ தமிழ்‌ வேதபாராயணம்‌ செய்வதற்குச்‌ சிறந்த 
ஓதுவார்‌ ஒருவரையும்‌ கியமனஞ்்‌ செய்யப்பெற்றிருக்‌ 
இறது. தல புராணம்‌ அ௮ச்சியற்றப்பெற்றுள்ள து, 
மேலும்‌ தலத்தைப்பற்றிய தேவாரப்பதிகங்கள்‌, 
திருப்புகழ்‌, திருவருட்பா முதலியவைகளைக்‌ தொகுத்‌ 
துத்‌ தனிச்‌ றுநாலாக வெளியிட்டு அன்பர்களுக்கு 
இலவசமாக வழங்கப்பெறுஇற து. பலரும்‌ பாரா 
யணஞ்‌ செய்து வேண்டியன வேண்டியாங்கு பெறு 
தற்குக்‌ குமரகுருபர சுவாமிகள்‌ அருளிய கந்தர்கலி 
வெண்பாவும்‌ தணி நாலாக அச்சிடப்பெற்று 
வழங்கப்படுகிறது. 


10. நீர்வாகம்‌ 


திருக்கயிலாய பரம்பரைத்‌ தருமபுர. ஆதீன 
பரிபாலனத்திற்கு உட்பட்ட தேவஸ்தானங்களுள்‌. 


91 


ஒன்று. ஆதீன கர்த்தரவர்களாக எழுந்தருளி 
யிருக்கும்‌ ஸ்ரீ-ல-ஸ்ரீ சண்முகதேசக ஞானசம்பந்த 
பரமாசாரிய ௬வாமிகள்‌ அவர்கள்‌. ஆதீன கர்த்தா 
ஸ்தானத்தை வூக்க ஆரம்பித்ததுமுதல்‌ (26-6-83) 
இவ்வாலயத்தைப்‌ பவன்‌ செய்து வருஇன்ரார்‌ 
கள்‌. 


11. கல்வெட்டுக்கள்‌ 


தீர்த்தவாரி மண்டபத்தின்‌ வடபுறம்‌, மேற்‌ 
சுவற்றில்‌ காணப்படுவது:- 


ஸ்ரீ சாலிவாகன சகரப்தம்‌ 1814க்கச்‌ சரியான 
கரஷ்‌ு ஆனிமீ 14௨ தருமபுரம்‌ ஆதீன 
கர்த்தர்‌ ஸ்ரீ-ல-்ரீ சவஞான தே௫ிகர்‌ அருள்பெற்ற 
வேளூர்‌ கோவில்‌ கட்டகா மோ. வைத்திலிங்கத்‌ 
தம்பிரான்‌ சுவாமி அ௮திகாரநாளில்‌ நாட்டுக்‌ 
கோட்டை நகரத்தாறவர்கள்‌ ஒதவியினால்‌ கானாடு 
காத்தான்‌ ௧௫௬. தா. தூங்கப்ப செட்டியாறவர்கள்‌ 
குமாரர்களால்‌ ஸ்ரீ வைத்தியகாதசுவாமி கோபுரங்‌ 
கள்‌ உள்பட திருப்பணி செய்து தீர்த்தவாரி மண்ட 
பமும்‌, அம்மன்சன்னதி மண்டபமும்‌, நாதனமாகக்‌ 
கட்டி முடித்து டை. தேதியில்‌ மகாகும்ப அபிஷேக 
மும்‌ கிறைவேதினது. ஸ்ரீ முத்துக்குமா சுவாமி 
வெள்ளி. ரதமும்‌ செய்துவைக்கப்பட்டது-வைத்திய 
காதர்‌. அணை. ண கக் ன 


22- 


தீர்த்தத்தின்‌ வ. கரையில்‌ கிழக்கு மேற்குப்‌ 


பக்கங்களில்‌ உள்ளவை: 


இழக்கில்‌:- ஸ்வஸ்தி ஸ்ரீ சாலிவாகன சகாபதம 
1689 கலியுகஹ்‌ 4808 இதனமேற செலலாகினற 
சறுவ௫த்திஹஷ ஆவணிமீ” 10௨ போஸலேவம 
சோததராகரான ஸ்ரீ துளசாமகாராசசாயெபு 
அவர்களராசசிய பரிபாலனு பணணுகுற னஞளையில்‌ 
மல்லாரசிகாடெராய ரவரகளுககு ச€ீகாழிச்சீமை 
முகாசு ஈடக்கயில தரமபுரம பணடார சனனதி 
இவஞான தே௫க சமமகதன அ௮னுககறததைப 
பெறற முததுககுமார சுவாமித்‌ தம்பிரானவரகள 
வயிததியனாத சுவாமி கடடளை .அதிகாரம 
பணணுடற காறறில ரெண்டாம பிறகாரமனாலு 
பிறதது மதளும திருமாளிகைபபறறியும அமமன 
சனனதி தடம சுறறி மணடபமும சாங்கமாக ௧ர௬ங 
கல திருபபணியாயி கடடி. கிறவேறறி அநத திரு 
மாளிகைபபறறியின மெலெனாலு கத்‌ வவவால 
நெறறி கடட. கிறவேறினது. 


மேற்கில்‌ உள்ளது:- ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன 
.சகாபதம 1692 கலியுக 4871 இதன்‌ மேற்‌ செல்லா” 
நினற விகுறதிஷா வையாசி பொஸலேவஞ 
சொத்கராகரான ஸ்ரீ துளசாமகாராசசாயெபு 
அவர்கள்‌ ராசசிய பரிபாலனு பணணுகுற னாளா: 
யில ஸ்ரீ மலலாகாடெராயவரகளுககு சிகாழிச 
சீமை முகாசு நடககயில தரமபும பணடார சன 


25 


னதி சவஞானதேூக சமமக்தன அனுககிறததைப 
பெறற ஸீமுததுக்குமாரசுவாமி கடடகா அதி 
காரம பணணுகுற காலறறில தீரததகனாகாசசாரி 
யும சாஙகமாக கருஙகல திருபபணியாயிக கடடி. 
நிறவேறின து. 


பெரியகொடிக்‌ கம்பத்தின்‌ அடியில்‌ தென்‌ 
பக்கம்‌ உள்ளது:- சாலிவாகன சகரபதம 1802 
கலியுகாதி 4902. இதன மேற செலலாகினற 
வரததமான விககிரமஷ்‌ மா௫சிமீ” 28௨ சுகர 
வாரம்‌ சதுர்ததி அசுவதி நக்ஷூததிரம மீனலெக 
கனததில தருமபுர ஆதீனம பண்டார சனனதி 
16-வது குரு முகுறததமாக வதரிதத ஸ்ரீ சச௫தா 
னநததேகுிக ரருளபெறற மாணிககவாசகதே௫க 
அனுககிறகமபெறற சோமசுநதரத தமபிரான்‌ 
கடட௯ஊ அதிகாரம பணணுகுற கரலததில்‌ ஸ்ரீ 
வைததியனாதசுவாமி வாலாமபிகை அமமனுககு 
விருஷபதுஜஸதமபம கருஙகல குரடு தஙகமலாம 
செய்து கிரவேறியது. 


18 புராணங்களும்‌ பாடல்களும்‌ 


காத்தியாயனரிருப்பு வடுககாத தேூிகர்‌ என்‌ 
பவரால்‌ 1188 விருத்தங்கள்‌ கொண்ட தலபுராணம்‌ 
இயற்றப்‌ பெற்றிருக்கிறது. திருஞான சம்பந்த 
சுவாமிகள்‌ அருளிய பதிகம்‌ ஒன்றும்‌, திருநரவுக்‌ 


24 


௧ ரசு சுவாமிகள்‌ அருளிய பதிகம்‌ இரண்டும்‌, 
அருண௫ூரிகாதர்‌ அருளிய திருப்புகழ்‌ ஆனும்‌ 
உள்ளன. செல்வமுத்துக்‌ குமாரராமீது குமர 
குருபர சுவாமிகள்‌ அருளிச்செய்த பிள்‌ளைத்தமிழ்ப்‌ 
பிரபந்தமும்‌, தருமபுர ஆதீன 10-வது மகாசசக்கி 
தானம்‌ ஸ்ரீ-ல-ஸ்ரீ சிவஞானதே௫க சுவாமிகள்‌ 
அருளிய 10 ஆசிரிய விருத்தங்கள்‌ கொண்ட 
திருவருட்பா என்னும்‌ நூலும்‌ இருக்கின்றன. 
க்ஷேத்திரக்‌ கோவைப்‌ பிள்‌ளைத்தமிழில்‌ ஒருபாடல்‌ 
கரணப்படுகன்றது. மற்றும்‌ காளமேகப்‌ புலவர்‌ 
முதலிய பல புலவர்‌ பெருமக்கள்‌ அவ்வப்போது 
பாடிய பல தனிப்பாடல்களும்‌ உள. படிக்காசுத்‌ 
தம்பிரான்‌ பாடிய புள்ளிருக்கு வேளூர்க்கலம்பகம்‌ 
என்ற பிரபந்தம்‌ ஒன்னும்‌ இருக்கின்றது. 


திருச்சிற்‌ தம்பலம்‌. 


கள்ளார்ச் த பூங்கொன்றை மதமத்தங்‌ கதிர்மதியம்‌ 
உள்ளார்ந்த சடைமுடியெம்‌ பெருமானா ருறையுமிடம்‌ 
தன்னளாய சம்பாதி சடாயென்பார்‌ தாமிருவர்‌ 

புள்ளானார்க்‌ கசையனிடம்‌ புள்ளிருக்கு வேளூசே. 1 


வாசஈலஞ்‌ செய்திமையோர்‌ சாடோறு மலர்தாவ 

வீசனெம்‌ பெருமானா ரினிதாக வுறையுமிடம்‌ 

யோசனைபோய்ப்‌ பூக்கொணம்ச் தல்‌ கொருசாளு மொழியாமே 
பூசனைசெய்‌ இணிதிருச்தான்‌ புள்ளிருக்கு வேளூமே. 2 


2 


&.த.த்தை மிகப்பாடு மடியார்கள்‌ குடியாகப்‌ 
பாதத்தைக்‌ கொழறின்ற பரஞ்சோதி பயிலுமிடம்‌ 
வேதத்தின்‌ மர்திரத்தால்‌ வெண்மணலே இவமாகப்‌. 
போதத்தால்‌ வழிபட்டான்‌ புள்ளிருக்கு வேளூசே. 


செடியாய வுடதீர்ப்பான்‌ நீவினைக்கோர்‌ மருக்தாவான்‌ 

பொடியாடிக்‌ கடிமைசெய்த புள்ளிறாக்கு வேளூரைக்‌ 
கடியார்ச்த பொழிற்காழிக்‌ கவணியன்சம்‌ பர்தன்சொல்‌ 

மடியாது சொல்லவல்லார்க்‌ இல்லையா மறுபிறப்பே. 


இருச்சிற்‌ றம்பலம்‌, 
திருஞானசம்பந்த மூர்த்தி சுவாமிகள்‌ 


இருச்சிற்‌ மம்பலம்‌. 


ஆண்டானை யடியேனை யாளாக்‌ கொண்டு 
அடியோடு முடியயன்மா லறியா வண்ணம்‌ 
நீண்டானை மெடுங்களமா ஈகரான்‌ றன்னை 
கநேமிவான்‌ படையானீ ஞரவோ னாகங்‌ 
கீண்டானைக்‌ கேதார மேவி னானைக்‌ 
கேடிலியைக்‌ இளர்பொறிவா எரவோ டென்பு 
பூண்டானைப்‌ புள்ளிருக்கு வேளூ சானைப்‌ 
போற்றாதே யாற்றகாள்‌ போக்க னேனே, 


இதறுத்தரனை யிலங்கையர்கோன்‌ சரங்கள்‌ பத்து 
மெழுகரம்பி னின்னிசைகேட்‌ டின்புற்‌ னை 

அறுத்தகானை யடியார்தம்‌ மருசோய்‌ பாவ 
மலைகடலி லாலால முண்டு சண்டம்‌ 


26 


கறுத் தானைக்‌ கண்ணழலாற்‌ காம னகம்‌ 
காய்க்தானைக்‌ கனன்மழுவுங்‌ கலையு மங்கை 

பொறுத்தானைப்‌ புள்ளிருக்கு வேளூ ரானைப்‌ 
போற்றாதே யாற்றகாள்‌ போக்க னேனே. 


திருநாவுக்கரசு சுவாமிகள்‌ 


இருச்சிற் றம்பலம்‌. 


போற்றியகா தல்பெருகப்‌ புள்ளிருக்குச்‌ இிருவேளூர்‌ 
சாற்றடர்தோ ஞடைமூன்று ஈயனப்பிரசான்‌ கோயினண்ணீி 
யேற்றவன்பெய்த வணங்ூ யிருவர்புள்‌ வேர்‌.த ரிறைஞ்சி 
யாற்றிய பூசனைசாத்தி யஞ்சொழ்‌ பதிக மணிக்தார்‌. 


இருச்சிற் றம்பலம்‌. 
சேக்கிழார்‌ சுவாமிகள்‌ 


உரத்துறை போதத்‌ தனியான 
உனைச்சிறி தோதத்‌ தெரியாது ' 
மரத்துறை போலுற்‌ றடியேனும்‌ 
மலத்திருள்‌ மூடிக்‌ கெடலாமோ 
பரத்துறை லேத்‌ தவர்வாழ்வே 
பணித்தடி வாழ்வுற்‌ மருள்வோனே 
வரத்துறை நீதர்ச்‌ கொருசேயே 
வயித்திய காதப்‌ பெருமாளே. 


--அருணகிரி நாதர்‌ 


27 


சக்தீரனீ தென்னவும்‌ பெற்றதா யென்னவுச்‌ 
யையொடு குளிரச்‌ தரூகமுச்‌ 
தழைக்ததிரு வருண்மழை பொழிர்‌ அமல வெப்பச்‌ 
தணிக்குங்கரு பைப்பார்வையு 
மர்தமில்‌ லாச்சச்சி தானக்த மாம்வடிவு 
மழகொழுகு புன்ிரிப்பு 
மத்தம்‌ தறித்திடுசின்‌ மு.த்‌இிரையு நின்‌றில 
கருட்கு. சவ னாகியிங்கே 
வச்இருச்‌ அன்னடியை யென்முடியில்‌ வைத்துலக 
்‌ வாதனை யெலாமிழக்க ர 
மாளாத பேரின்ப வாரியினி லாழவருள்‌ 
வாலாம்பி கைக்குமகனே 
ழேச்திரா மன்பணிய வந்துபுள்‌ ஞூரில்வாழ்‌ 
்‌ முக்கட்‌ குருக்கள்குருவே 
 மூத்தர்குரு வேயோக இித்தர்குரு வேபால 
முத்துக்கு மாரகுருவே. 
ஸ்ரீ-ல்‌ஸரீ சிவஞான தேசிக சுவாமிகள்‌ 


அருளினா லுசைத்த நூலின்‌ வழிவசா த.தன்மஞ்‌ செய்யின்‌ 
இருளுலா கிரயத்‌ அன்பத்‌ தஇட்டிரும்‌ ப்ரவச்‌ தீர்ப்பன்‌ 
பொருளுலாஞ்‌ சுவர்க்கமாதி போகத்தாற்‌ புணியர்‌ திர்ப்பன்‌ 
மருளுலா மலங்க டீர்க்கு மருந்திவை வயித்ய சாதன்‌, 


அருணந்தி சிவாசாரியார்‌ 


கையொன்று செய்ய விழியொன்று காடச்‌ கருச்தொன்‌ றெண்ணப்‌ 
பொய்யொன்று வஞ்சக காவொன்ற பேசப்‌ புலால்‌ .கமழும்‌ 
மெய்யொன்ற சாசச்‌ செவியொன்று கேட்க விரும்புமியான்‌ 
செய்கன்‌ ற பூசை யெவ்வானு கொள்வாய்‌ வினை தீர்த்‌ தவனே. 


பட்டினத்தார்‌ 


28 


செவிகளொரு பன்னிசண்‌ டுங்கேட்க வயனையுச்‌ 
தேவர்பணி யுல்குருவையுச்‌ 

தேவர்கோ னென்றசத மகனையுஞ்‌ செச்‌.கமிழ்சொல்‌ 
தென்பொதிய மலைமுனியையும்‌ 

புவியினச்‌ £ரரையு மெளவையைய நீழமுன்‌ 
புகழ்ச்கபொய்‌ யாமொழியையும்‌ 

புகழ்சொண்ட வருணூரி காதரையும்‌ செருகிக்‌ 
போற்றுகரு வூசாசையும்‌ 

குவியுமன மறாச்சிறு புலவரையும்‌ வருபுலவர்‌ 
கொண்டாடு ஈல்லபகழிக்‌ 

கூதி தரையும்‌ வளர்காசி வாழுஞ்‌ சிவானந்த 
குமசகுரு பசமுனியையுங்‌ 

கவிசொலென்‌ றேயடி யெடுத்துக்கொ டுத்தவன்‌ 
கனிவாயின்‌ மு த்தமருளே 

கந்தனே புள்ளூரில்‌ வச்தழமு.த்‌ அக்குமர 
கனிவாயின்‌ முத்தமருளே. 


சிதம்பர முனிவர்‌ 


இள; வேனின்‌: மாலையாய்க்‌ குளிர்சோலை யாய்மலர்‌ 
இலஞ்சபூம்‌ பொய்கை யருகரய்‌ 

ஏற்றசர்‌ இரகார்த மேடையா யதன்மேல்‌ 
இலங்கு மரமிய வணையுமாய்‌ 

களவேடயு மல்லிகைப்‌ பச்.தசாய்ப்‌ பால்போற்‌ 
றழைத்திடு கிலாக்‌ காலமாய்த்‌ 

தனியிளர்‌'தென்‌.றலாய்‌ கிசைஈசம்‌ புளவீணை 

. தன்னிசைப்‌ பாட லிடமாய்‌ 


௦9 


களவே கலந்தகற்‌ புடையமட வரல்புடை 
கலச்தரய வார்த்தை யுடனாய்க்‌ 

களிகொள இருச்தவர்கள்‌ கண்டசுகம்‌ நின்னடிக்‌ 
கழணிழற்‌ சுக நிகருமே 

வளவேலை சூழுலகு புகழ்ன்‌.ற சவ௫கா 

. மணியுலக சாத வள்ளல்‌ 
மூழவரு வேளூரி லன்பர்பவ சோகமற 
வளர்‌ வயித்திய சாதனே. 


இராமலிங்க சுவாமிகள்‌ 


அச்சுதற்கு -மூன்றேகண்‌  ணாயிரங்க ணிர்திரற்குப்‌ 
பத்திலக்கங்‌ கண்ணுடைய பச்சைவடம்‌ - நித்‌.தநித்தம்‌ 
புள்ளிருக்கு வேளூர்ப்‌ புசார்‌ தசா வென்றுணியில்‌ 
எள்ளிருக்க வில்லை யிடம்‌. 

காளமேகப்‌ புலவர்‌ 


சொல்வாசார்‌ வள்ளியுடன்‌ ஜோய்ர்தருண்முத்‌ தையனுக்கு 
- வல்வாரார்‌ மானேயென்‌ மையறனை - வில்வாய்க்த 
தெள்ளிருக்கு வேளூர்‌ சிறுகாலுண்‌ டானுபிலா 
புள்ளிருக்கு வேர்‌ புகார்‌. 

நமச்சிவாயப்‌ புலவர்‌ 


வாசாட்டு தடமுலைப்‌ பாலொழு) வழிவதென 
மணிழுறுவ .னிலவுகாலு 

மழலைவாய்‌ முத்‌. அண்டு முச்சிமோசர்‌ அச்.திரு 

..... மடித்தலத்‌ இனிலிருத்திப்‌ 

பாராட்டி யுர்தமது சகண்மணிப்‌ பாவைநின்‌ 
படி.வமா .கக்காட்டியிப்‌ ' 


பாலரொடும்‌ விளையா டெனப்பணி த அச்தங்கள்‌ ்‌ 
- பரர்வைக்ளி யாடச்செயுக்‌ 9 
தாசாட்டு மதிமுடி.த்‌ 2ரா.த.வினை தீர்த்த 
சம்பிசா. னுச்தம்பிரான்‌ 
திழலுருவி லொருபாதி குளிசவொரு பு.தநின்‌ற 
ட தையனா ,யஇயும்வைத்‌ துச்‌ ' 
சீராட்டி விளையாடு சேனா பதிக்கடவுள்‌ 
ச௮தே ுருட்டியருளே 
இருவள.. வளர்கக்த புரிவள ரிளங்கும.ர 
சிறுதே ருருட்டியருளே. .' 


--குமரகுருபர சுவாமிகள்‌ 


:சுக்த்திலே யிருச்‌அுவளர்‌ பிரமபதம்‌. விண்டுபதஞ்‌ சுவர்க்க மெல்லர 

ஸி ்‌ திலேயின்பமல்லா லத்‌. தனையு மு.த்தியென வெண்ண வேண்டா. 
தீ இலே: புகழ்படைத்‌.த 'வேளூச ரிருபாதஞ்‌ சேவிச்‌ தோர்சண்‌ 
'த்திலே விழித்தாலும்‌ போதமையா வவர்வவேன்‌ முத்தர்‌ தாமே. 







படிக்காசு முனிவர்‌ 





ஞானசம்பந்தம்‌ பதிப்பகம்‌, தருமபுரம்‌.” 


